தாமஸ் எடிசன் 


ஸேடில் பேக் கிராஃபிக் பயோகிராபிஸ் - 
தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


தாமஸ் எடிசன் 


THOMAS EDISON 


அவர்கள் அவரை மெல்நோ பார்க் நகரின் மந்திரவாதி என்று அழைத்தனர் . அவர் 
மின்சார மாயாஜாலம் மற்றும் தனது கடின உழைப்பின் மூலம் இருளை 
வெளிச்சமாக்கினார் , இயந்திரத்தை பேச வைத்தார் , சித்திரங்களைஉயிற்பித்தார் . 


. 


நான் ஓர் துரோகி என்று 
அறிவிக்கப்பட்டுள்ளேன் . அரசரின் படை 
வீரர்கள் என்னைப் பின்தொடர்கிறார்கள் ! 

ஓ , சாம் ! 
நீங்கள் என்ன 
செய்வீர்கள் ? 


. 


- - 


- 


10000 


டாம் எடிசன் குடும்பம் 
மற்ற குடும்பங்களைப் 
போல் நடந்து 
கொண்டதில்லை . 
1837 இல் அவரது 
தந்தை கனடா 
அரசாங்கத்திற்கு 
எதிராக கிளர்ச்சியில் 
ஈடுபட்டார் . 


. 


- 


எல்லைக்கு ஓட வேண்டும் 

மற்றவர்களைவிட 
| என்னால் வேகமாக ஓட 

முடியும் ! 


வீரர்களும் , நாய்களும் விரட்ட அவர் 
இரண்டு நாட்கள் ஓடினார் . 


பின்னர் , அவர் 
உறைந்த 
ஆற்றைச் 
சறுக்கியவாறு 
கடந்து 
பாதுகாப்பாக 
அமெரிக்காவை 
அடைந்தார் . 


எவ்வளவு 
அழகான 
வீடு ! 


அவர் | 
ஓஹியோவில் 
மிலனில் 
குடியேறி , தனது 
குடும்பத்தை 


நான் ஒரு மரக்கடை 
நடத்தி வருக்கிறேன். 
வியாபாரம் 
நன்றாகவே 
நடக்கிறது . 


அங்கு , 
பிப்ரவரி 11 , 
1847 அன்று 
தாமஸ் ஆல்வா 
எடிசன் பிறந்தார் 


உங்கள் மனைவி 
நலமாக இருக்கிறார் , 
உங்களுக்கு ஒரு ஆண் 
குழந்தை 
பிறந்திருக்கிறது . 


| கடவுளுக்கே நன்றி ! 
நாங்கள் எங்கள் 
இளையவர்கள் 
மூவரை இழந்தோம் . 
நான்சி ஒரு 
குழந்தைக்காக 
ஏங்கியிருந்தாள் . 


பின்னர் அவர் குடும்பம் மிச்சிகனின் , 
போர்ட் ஹுரன் நகருக்கு குடிபெயர்ந்தது . 


அவனுக்கு தலை பெரியதாக 
இருக்கிறது ! அவன் சரியாக 
வளர்ந்துவிடுவானா ? 

முட்டாள்தனம் ! அவன் 
சரியாகத்தான் இருக்கிறான் . 
அவனை என்னிடத்தில் 
கொடுங்கள் . 


டாம் உனக்கு எட்டு 
வயதாகிவிட்டது . நீ 
பள்ளி படிப்பைத் 
துவங்க வேண்டிய 
நேரம் இது . 


நான் அதை 
விரும்புவேன் 
என்று 
நினைக்கிறேன் 


அவனுடய அம்மா எப்போதும் 
அவனையே தாங்கு தாங்கென்று 
தாங்குகிறாள் . 


ஆனால் அவன் அதை 
விரும்பவில்லை. மூன்று 
மாதங்களுக்குப் பிறகு , ஒரு நாள் 
அவவைப்படுதுக இந்த பள்ளிக்குப் 
வேந்துவாவதில்லை! நான் ஒரு 
முட்டாள் மற்றும் என்னால் எதுவும் கற்க 
முடியாது என்று ஆசிரியர் சொல்லக் 
கேட்டேன் . 


( அவர் 
ஏன் அப்படி 
சொல்ல 
வேண்டும் ? 


வெறுதே மனப்பாடம் 
செய்வதற்கு பதிலாக , 
அறிந்துகொள்ள 
விரும்புகிறேன் . ஏன் 
என்று கேள்வி 
எழுப்புகிறேன் , 
அதனால் தான் 
இருக்கும் என்று நான் 
நினைக்கிறேன் . 


டாமின் தாயார் 
ஆசிரியரைக் 
காணச் சென்றார் . 


நானும் ஒரு ஆசிரியைதான் . டாம் ஒரு புத்திசாலியான பையன் என்று நான் 
அறிவேன் . உங்களால் அவனுக்கு கற்பிக்க இயலவில்லையெனில் , உங்கள் 
முறைமைகளால் முடியும் என்று நான் கருதவில்லை . 


ஆனால் திருமதி 
எடிசன் .. . 


டாம் அதன் பின் பள்ளிக்கு சென்றதில்லை . அவனது 
தாயார் தினந்தோறும் அவனுக்குக் கற்பித்தார் 


இன்று நாம் வில்லியம் ஷேக்ஸ்பியரின் , 
மெர்செண்ட் ஆஃப் வெனிஸ் படிக்கப்போகிறோம் . 


சரி , டாம் ,உனக்கு 
புரியவில்லை என்றால் 
எப்போதும் ஏன் என்று 
கேட்க வேண்டும் . அதுவே 
கற்பதற்கு சரியான வழி . 


அம்மா , 
| மெர்செண்ட் 
என்றால் 
என்ன ? 
வெனிஸ் 
எங்கிருக்கிறது 


பின்ன ர் ஒரு நாள் ... 


என்னிடம் உனக்காக 
ஒரு புதிய புத்தகம் 
இருக்கிறது . 
உன்னால் அதன் 
தலைப்பை வாசிக்க 
நடிகிறதா ? 


அவனுக்கு அந்த 
புதிய புத்தகம் 
பிடித்திருந்தது . 


D - - C - T - I- O - N 
A - R - Y டிசஷ்ண ரி ! 

டிசஷ்ணரி ஆஃப் 
சயின்ஸ் ! ( அறிவியல் 

அகராதி !) 


எனக்கு அறிவியல் 
பிடித்திருந்தது . எனக்கு 
ஒரு ஆய்வகம் வேண்டும் 
ஒன்றாகக் கலக்கி என்ன 
நடக்கிறது என்று பார்க்க 
வேண்டும் . 


அது , 
வேதியியல் 
அறிவியலின் 
ஒரு பிரிவு . 


இது H2O . அப்படின்னா 
தண்ணீ ர்! இது கந்தகம் . 
மேலும் , சனிக்கிழமை நான் 
கொஞ்சம் பாதரசம் வாங்கப் 
போகிறேன் , வெப்பமானி 
செய்வதற்கு . 


அவன் | 
நிலவரையின் ஒரு 
மூலையில் தனது 
ஆய்வகத்தை 
அமைத்தான் . அவன் 
பழைய 
பாட்டில்களை 
சேகரித்தான் . 
தனக்கு வேண்டிய 
பொருட்களை 
வாங்குவதற்காக 
சில்லரைகள் 
அனைத்தையும் 
சேமித்துவைத்த 


உன் 
வீட்டிலிருந்து 
எனது வீட்டிற்கு 
நாம் செய்தி 
அனுப்பலாம் . 


தந்திக் கருவி , 
செய்திகளை 
அனுப்புவதற்கா 
ன 
ஒரு அருமையான 
புதிய 
கண்டுபிடிப்பு . 
அதை எப்படி 
செய்வதென்று 
இந்த புத்தகம் 
சொல்கிறது . 


மின்காப்பிக் 


நமக்கு 
மிகவும் 
நீளமான 
கடத்தி 
தேவைப்ப 


பாட்டில்கள் 
உதவும் . 


மேலும் , நமது 
தந்திக் கருவிக்கு 
மின் காந்தம் 
மற்றும் 
பில் கலங்கள் 


டும் . 


தெருவின் அந்த பக்கத்திற்கு 
கொண்டுபோக நாம் இந்த 
சிறுபாலம் வழியாக கட்டி 
எடுத்துச் செல்வோம் . 


அந்த சிறுவர்கள் மோர்ஸ் குறியீட்டைக் ( Morse code ) கற்று , 
தட்டித்தட்டி ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு செய்தி 
அனுப்பினர். 


எனக்கு ஒரு 
வேலை 
கிக்கலாம் 


விரைவிலேயே ஓர் 
நற்செய்தி 
கிடைத்தது 
கிராண்ட் டிரங்க் 
ரயில்வே வேலை 
முடிந்துவிட்டது . 
நீங்கள் போர்ட் 
ஹுரோனிலிருந்து 
டெட்ராய்ட் வரை 

பயனிக்கலாம் . 


ரயில்வேக்கு 
ரயிலில் 
செய்தித்தாள்கள் , 
மிட்டாய்கள் , 
சாண்ட்விச்கள் 
விற்பனை செய்ய 
ஒரு சிறுவன் 
தேவைப்பட்டது . 
டாமுக்கு வேலை 
கிடைத்துவிட்டது 


தினந்தோறும் காலை 7 மணிக்கு 
அவன் ரயிலில் இருந்தான் . 

ஹலோ 
ஹலோ டாம் .... 

மிஸ்டெர் 
ஸ்டீவன்சன் ! 


அவன் தன்னிடம் 
இருக்கும் 

செய்தித்தாள்கள் , 
பொருட்களை 

சாண்ட்விச்கள் , 
பெட்டிகளுக்குள் 

மிட்டாய்கள் 
எடுத்துச் சென்றான் . உங்களுக்காக சார் 


எனவே , டாம் தனது ஆய்வுக்கூட பொருட்களை 
பெட்டியினுள் கொண்டு வந்தான் . 


இங்கே ஏகப்பட்ட இடம் 
பின்னர் இருக்கிறது . இதில் 

என்னுடய பொருட்களை 
வைப்பதற்கு 
பயன்படுத்திக்கொள்ளலாமா 


இங்கு 
பரிசோதனைகள் 
செய்ய எனக்கு 
நிறைய நேரம் 
இருக்கும் ! 


ஏன் 
முடியாது ? 


நான் உள்ளூர் செய்திகளை கொண்டிருக்கும் ஒரு 
சிறிய செய்தித்தாளை அச்சிடுவேன் . அதை நான் , தி 
கிராண்ட் டிரங்க் ஹெரால்ட் என்று அழைப்பேன் . 


பின்னர் டாம் 
கைகளால் 
இயக்கும் ஒரு 
சிறிய அச்சு 
எந்திரத்தை 
வாங்கினான் . 


ஒரு பிரதிக்கு எட்டு சென்ட் வீதம் 
அவனுக்கு விரைவிலேயே நானூறு 
வாசகர்கள் இருந்தார்கள் 


ஒவ்வொரு நாளும் 
ரயில் 
டெட்ராய்ட்டில் 
10 : 30 திலிருந்து 
4 : 30 வரை நிற்கும் . 
அந்த நேரத்தில் 
டாம் டெட்ராய்ட் 
நூலகத்திற்கு 
சென்றான் . 


அங்கு A லிருந்து Z 
வரை பதினைந்து 
அடிக்கு புத்தகங்கள் 
அடுக்கியிருந்தன . 
நான் ஒரு வாரத்திற்கு 
ஒரு அடி 
நீளத்திற்கான 
புத்தகங்களை 
படிப்பேன் . 


ஒரு நாள் டாம் தனது ஆய்வகத்தில் 
வேலை செய்து கொண்டிருக்கையில் ரயில் 
மோசமான பாதையைக் கடந்தது . 


அது aபற்றி 
எரியத்தொடங்கியது 


ஓ , கடவுளே ! 
இது கந்தகம் ! 


நான் என்ன 
செய்வேன் ? தண்ணீர் ! 


நடத்துனர் உள்ளே 
வந்துவிட்டார் ! 


நானும் தான் ! உன்னை உள்ளே 
பரிசோதனைகள் செய்ய விட்டதற்கு . 


ஐயம் சாரி ! 
வருந்துகிறேன் 


Tom kept his job , but that was the 
end of his train laborator . LOLD 


பின்னர் ..... பெட்டிகள் 
சேர்க்கும்வரை இங்கு 
நடப்பதற்கு சிறிது 
நேரம் இருக்கும் ... 


கழண்டு ஓடிவரும் 
பெட்டியும் ஒரு 
குழந்தையும் ! 


ஒண்ணுமில்லை , 
நான் உன்னை 
பிடித்துவிட்டேன் ! 


டாம் தண்டவாளத்திற்காப்பால் 

உருந்துவிட்டான் . 
டாம் ! 

நான் நலமாக 
உனக்கொன்றும் இருக்கிறேன் , 
ஆகவில்லையே ? திரு . மெக்கென்சி . 
என்ன நடந்தது ? 

ஜிம்மியும் தான் . 


என் ஜிம்மியின் உயிரை நீ 
காப்பாற்றினாய் ! உனக்கு 
நான் எப்படி நன்றி 
செலுத்தபோகிறேன் 
அல்லது உங்களுக்கு 
போதுமான அளவு 
பரிசளிகிகப்போகிறேன் ? 


நீங்கள் எனக்கு 
பணம் எதுவும் 
கொடுக்க வேண்டாம் 
| திரு. மெக்கென்சி . 


டெலிகிராப்பியை 
கற்றுக்கொள்ள 
விரும்புகிறீர்களா ? 
நான் உங்களுக்குக் 
கற்றுக்கொடுப்பதில் மகிழ்ச்சி 
அடைகிறேன் . 


வாரத்தில் நான்கு இரவுகள் டாம் திரு . 
மெக்கென்சியோடு வேலை செய்து கற்றுக்கொண்டான் . 
அது அவனது வாள்க்கையின் திருப்புமுனையாக 
அமைந்தது . 


உலகத்திலேயே 
மிக 
உயர்ந்ததாக 
அதை நான் 
கருதுகிறேன் . 


இந்த ஐந்து வாரங்களில் எனக்கு 
தெaரிந்தது அனைத்தையும் நீ 
கற்றுக்கொண்டுவிட்டாய் . 
இப்போது நீ ஒரு நிபுணன் . 
உனக்கு எங்குவேண்டுமானாலும் 
வேலை கிடைக்கும் . 


பல வருடங்களுக்கு , டாம் ஒரு நாடோடி போல் நாடு 
முழுவதையும் கண்டவாறு ஒரு வேலையிலிருந்து 
மற்றொன்றிற்கு மாறி மாறி பணியாற்றினான் . 


நீ ஏன் உனக்கு புது உடுப்புகள் 
வாங்கிக்கக்கூடாது , டாம் ? 


அவன் எங்கெங்கு 
சென்றாலும் தனது 
மின் சாதனங்கள் 
அடங்கிய பெட்டியை 
எடுத்துச்சென்று 
அங்கு தனது 
அறையில் 
ஆய்வுக்கூடத்தை 
நிறுவினான் . 


பணத்தை ஏன் 
துணிமணிகளில் செலவு 
செய்யனும் ? நான் அதை 
ஆய்வுக்கூடக்கருவிகள் 
மற்றும் புத்தகங்கள் வாங்க 
பயன்படுத்துவேன் ! 


இந்த 


அவன் காதுகளை உரசியது போல் சென்ற 
குண்டின் சத்தத்தையே முதலில் கேட்டான் . 


ஒரு நாள் இரவு நீண்ட நேர 
பணிக்குப்பின் வீட்டுக்கு 
பறப்பட்டான் 
நில் ! நில் ! 
இல்லையென்றா 
ல் சுட்டுவிடுவேன் 


திருடா நில் ! உன் 
கையில் இருக்கும் 
அந்த பெட்டியை 
கீழே போடு ! 


ஆனால் , இவை 
வெறும் 
புத்தகங்களே. 
என்னுடைய 
புத்தகங்கள்! 


டாம் பெட்டியைAத் 
திறந்து காண்பித்தான் . 


நான் குழந்தையாக 
இருந்தபோதிலிருந்து 
எனக்குக் காது 
கேட்க்காது . | 


நான் உரக்க கத்தியபோது 
நீ ஏன் நிற்கவில்லை ? 
எனது குறி தப்பாமல் 
இருந்திருந்தால் நீ 
செத்திருப்பாய் ! 


அப்படியா! | 
வருந்துகிறேன் ! 


1869 ல் டாம் நியூயார்க் சென்றான் . 


ஓ , பரவாயில்லை . அது 
கவனம் செலுத்த 
உதவுகிறது . எனக்கு காது 
கேட்காததால் , கேட்காமல் 
போகும் முட்டாள்தனப் 
பேச்சுக்களை 
யோசித்துப்பாருங்கள் . 


அவர்கள் தந்தி 
கருவியை | 
பயன்படுத்துகிறார்கள் . 
நான் இங்கு வேலைக்கு 
முயற்ச்சி செய்வேன் . 


உள்ளே, 
விஷயங்கள் 
தாறுமாறாகக் 
கிடந்தன. | 


இந்த டிக்கர் 
உடைந்திருக்கிறது . 
அது பாழாகிப்போகும் . 


இதில் என்ன 
பிரச்சனை 
என்று எனக்கு 
தெரியவில்லை 


இரண்டு மணி நேரத்தில் , டாம் 
எல்லாவற்றையும் சரிசெய்துவிட்டான் . 


பிரச்சனை 
என்னவென்று 
எனக்குத் தெரியும் 
என்று 
நினைக்கிறேன் . 


சீக்கிரம் ! 
அதை சரி 
செய் ! சரி 
செய் ! 
வேகமாக! 


இளைஞனே , நீ இந்த 
நாளை 
உருப்படியாக்கிவிட்டாய் 
! நீ இங்கு வேலைக்கு 
சேரவேண்டும் என்று 
நான் விரும்புகிறேன் ! 


தகவல் பெறும் தந்திக்கருவி , தானாகவே தகவலை காகிதப்பட்டையில் அச்சிடும் . 


டாமுக்கு நல்லதொரு வேலையும் உயர் 
சம்பளமும் கிடைத்தது . 
ஆனால் அவன் இரண்டு மாதங்கள் 
மட்டுமே அங்கு வேலையில் இருந்தான் . 


ஐயம் சாரி , ஆனால் 
என்னிடம் நிறைய புதுப்புது 
யோசனைகள் இருக்கின்றன . 
எனது கண்டுபிடிப்புகளுக்காக 
வேலை செய்ய விரும்புகிறேன் 


நான் இதை கோல்ட் அண்ட் 
ஸ்டாக் தந்தி கம்பனிக்கு 
காண்பிக்க இருக்கிறேன் . 
இதற்கு நான் $ 5000 
கேட்பேன் . ஆயினும் 
$ 3000க்கு சம்மதிப்பேன் . 


டாம் தனது கருவியின் 
செயல்முறை விளக்கத்தை 
அளித்தான் 


நல்லது இளைஞனே , 
இதற்கு என்ன விலை 
கேட்கிறாய் ? | 


ஹா ! நீங்கள் ஒரு 
விலை 
சொல்லுங்கள் . 


- 


நாற்பதாயிரம் 
டாலர்கள் ? 


ஹா ! நாற்பதாயிரம் .... 
டாலர்கள் . சரி ,நான் 
ஒப்புக்கொள்கிறேன் . 


டாம் புதிய ஸ்டாக் 
டிக்கரை 
செய்துத்தர 
ஒப்புக்கொண்டான் 
- முப்பது 
நாட்களில் , அந்த 
$ 40 , 000 த்தை 
நியூஜெர்சியின் 
நியூவார்க்கில் , இட 
வாடகைக்கும் ஒரு 
புதிய பட்டறையை 
நிறுவுவதற்கும் 
செலவிட்டான் 


அவன் 
வேலையாட்களையும் 

எவ்வளவு மணி 
பனியமர்த்த 

நேரங்கள் ? மிஸ்டர் 
வேண்டும் . 

எடிசன் . 


மணி நேரம் ? ஏன் , 
வேலை 
முடியும்வரை தான் 


டாமும் எப்போதும் 
அவர்களுடன் 
வேலை செய்தான் . 
ஆனால் , 
மற்றவர்களைக் 
காட்டிலும் கூடுதல் 
நேரம் வேலை 
செய்தான் . 
அவனோடு 
பணியாற்றிய பலர் 
பின்னாளில் 
பிரசித்திபெற்ற 
மின்சாரப் 
பொறியாளர்களாக 
அறியப்பட்டார்கள் 


ஓ , எங்களை 
மன்னிக்கவும் ; 
நாங்கள் மழைக்கு 
ஒதுங்கியுள்ளோம் . . 


ஒரு மழைக்கால 
இரவில் , டாம் 
கட்டிடத்திலிருந்து 
வெளியே வந்தான் . 


ஓஹ்! நிச்சயமாக ! 
உள்ளே வாருங்கள் . 


ஏன் பெயர் டாம் . 
இது எனது 
தொழிற்கூடம் ! 


நான் ஆலைஸ் 
ஸ்டில்வெல் , 
மற்றும் 
இது என் 
சகோதரி , மேரி . 


நான் இங்கே ஒரு சில இளம் 
பெண்களை வேலைக்கு அமர்த்துவேன் . 
உங்களுக்கு இங்கு வேலை வேண்டுமா ? 


நான் வேலை 
செய்ய 
விரும்புகிறேன் , 
திரு. எடிசன் . 


ஆகவே மரியா வேலைக்குச் சேர்ந்தாள் . 
மற்றும் டாமால் அவளை உற்றுப்பார்ப் 
பார்க்காமல் இருக்க முடியவில்லை 


உனக்கு என்னைப் 
பிடித்திருக்கிறதா ? நீ என்னை 
திருமணம் செய்துகொள்வாயா ? 
யோசித்து பார் .உன் அம்மாவிடம் 
பேசு . எனக்கு அடுத்த வாரம் சொல் . 


ஓ , மிஸ்டர் எடிசன் . நீங்கள் 
என்னை மிகவும் 
பதட்டமடையச் செய்கிறீர்கள் . 
என்னால் வேலை செய்ய 
முடியவில்லை . 


தாமஸ் ஆல்வா 
எடிசன் , நீ இந்தப் பெண்ணை 
மணந்து கொள்கிறாயா ..... 


ஆம் 


அடுத்த வாரம் , டாம் , 
வீட்டிற்கு வர 
மேரி அனுமதி 
கொடுத்தார் . 1871 
ஆம் ஆண்டு 
கிறிஸ்துமஸ் 
தினத்தன்று அவர்கள் 
திருமணம் 
செய்துகொண்டனர் . 


சில காரியங்களைப் பற்றி நான் 
கவலைக்கொள்கிறேன் . சிறிது நேரத்திற்கு 
நான் தொழிற்சாலைக்கு சென்று 
வருகிறேன் . 


ஆனால் , 
டாம் ... 


திருமணத்திற்கு | 
பிறகு , காலை டாம் 
மேரியை தான் 
நியூவர்க்கில் 
புதிதாக வாங்கிய 
வீட்டிற்கு 
அழைத்துச் 
சென்றார் . 


ஏன் ? 


நீங்கள் இங்கே 
அன்று 

என்ன செய்கிறீர்கள் , 
இரவு . .. / | டாம் ? 


என்ன நேரம் 
இப்போது ? 


இது 
நள்ளிரவு ! 


நான் இப்போது 
வீட்டிற்கு போவது 
நல்லது என்று 
நினைக்கிறேன் . 
எனக்கு இன்று 
தான் திருமணம் 
ஆனது 


நான் ஒரு நல்ல உற்பத்தியாளர் அல்ல , எனக்கு அது | | நீ தான் 
பிடிக்கவில்லை! நான் தொழிற்சாலை விற்றுவிட்டு , நான்கு 
புதியனவற்றை கண்டுபிடித்தலில் ஈடுபடப் 

அறிவாய் . 
போகிறேன் . 


தந்தி மற்றும் 
தொலைபேசி 
கருவிகளில் 
முன்னேற்றங்களை 
டாம் 
கண்டுபிடித்தார் 
அவர் பணம் 
சம்பாதித்தார் . அவர் 
வழக்குகளை 
சந்திக்க 
வேண்டியிருந்தது . 


அதனால் டாம் மென்லோ பார்க் , 
நியூ ஜெர்ஸிக்கு இடம்பெயர்ந்தார் . 


முதல் மாடியில் எனக்கு அலுவலகம் 
மற்றும் நூலகம் உள்ளது . 
இரண்டாவது மாடியில் ஒரு பெரிய 
ஆய்வக அறை. மற்றும் 
நாம் வாசிக்க அருகே ஒரு பண்ணை 
வீடும் வாங்கியுள்ளேன் . 


ஒருநாள் , எடிசன் சக ஊழியரிடம் 
பேசினார் . | 


ஒரு பேசும் 
இயந்திரம் . 


ஹா - ஹா ! நல்ல 
ஜோக் ! உங்களுக்கு 
சொல்ல 
விருப்பமில்லை 
என்றால் , எனக்கு 
சொல்ல வேண்டாம் . 


நிச்சயமாக . இது 
மிகவும் 
சுலபமானதாகத் 
தோன்றுகிறது 
அது என்னவாக 
இருக்க முடியும் ? 


ஜான் , 
எனக்காக 
இதை செய்ய 
முடியுமா ? 


பின்னர் , ஜான் அந்த மாதிரியை 
மீண்டும் கொண்டுவந்தார் . 


மேரியிடம் ஒரு சிறிய 
ஆட்டுக்குட்டி இருந்தது ; | 
அதன் ரோமம் உறை பனி 
போல் வெள்ளையாக 
இருந்தது . .... 


முதலாளிக் 
கு மூளை 
கோளாராகி 
விட்டதா ? 


மேரியிடம் ஒரு சிறிய 
ஆட்டுக்குட்டி இருந்தது ; 
அதன் ரோமம் உறை பனி 
போல் வெள்ளையாக 
இருந்தது . 


ஆமாம் , 

இது 
பேசுகிறது 


போனோக்ரப் முற்றிலும் புதிய சிந்தனை . 
யாரும் இப்படி ஒரு விஷயத்தை இதற்கு 
முன்னர் சிந்தித்துப் பார்த்தது இல்லை 


ஒரே நாளில் , , டாம் எடிசன் புகழ்பெற்றார் . இரயில்வே , மென்லோ பார்க் நகருக்கு 
ஆயிரக்கணக்கான மக்களை சிறப்பு சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும் ரயில்களை இயக்கியது . 


பேசும் இயந்திரம் 
எங்கே ? 
டாம் எடிசனின் 
ஆய்வகம் எங்கு 
இருக்கிறது ? 


மென்லோ 
பார்க் 
இந்தப்பக்கம் . 


201 


வாஷிங்டன்னிலிருந்து தந்தி 
ஒன்று வந்தது . 


அவர்கள் என்னை இந்த 
ஃபோனோகிராப்பை கொண்டு வந்து 
வாஷிங்டன்னின் வெள்ளைமாளிகையில் 
நாடாளுமன்றத்திற்கும் ஜனாதிபதி 
ஹேயஸ் மற்றும் அவரது மனைவி 
ஆகியோர்களுக்கு காண்பிக்க 
விரும்புகிறார்கள் . 

ஓ , டாம் . நான் 
உன்னை நினைத்து 
பெருமை 
கொள்கிறேன் 


ஆனால் எடிசன் தம்பதியர்க்கு நான்கு 
வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது . 
டாம் அந்த குழந்தையை கிள்ள 
எத்தனிப்பதைக்கண்டபோது மேரி 
கோபமடைந்த்தாள் . 

சரி , நான் ஒரு 

குழந்தையின் 
தாமஸ் எடிசன் ! 

அழுகையைப் 
நீங்கள் 

பதிவு செய்ய 
மாரியனை 

வேண்டும் , 
என்ன செய்ய 

அவள் 
முயற்சி 

அழவில்லை . 
செய்கிறீர்கள் ? 


பிறை விளக்குகளே மின் விளக்குகளின் ஒரே 
வடிவமாக இருந்தது 


0000000 


அந்த காலத்தில் , 
வீடுகள் எரிவாயு 
விளக்குகளால் 
ஒளிரூட்டப்பட்டன 
கிராமப்புற 
வீடுகளில் 
மண்ணெண்ணெ 
ய் விளக்குகள் 
மற்றும் 
மெழுகுவர்த்திகள் 
பயன்படுத்தப்பட்ட 


பிறை விளக்கு , கண்ணை 
குருடாக்கும் அதிக 
வெளிச்சமுள்ள , அதிக 
வெப்பமான , அதிக 
விலையுள்ள ஒன்றுமாகும் . 


எரிவாயு ஒரு நல்ல 
ஒளி கொடுக்கும் . 
ஆனால் , அது 
விரும்பத்தகாத 
மணமும் , விலை 
உயர்ந்ததுமாகும் . 


நான் வீட்டு உபயோகத்திற்காக 
மின்சார விளக்கையும் , மேலும் 
நீராவி சக்தியை மின்சக்தியாக 
மாற்ற ஒரு வழியையும் 
உருவாக்கப்போகிறேன் . 


அவரோடு பணியாற்றும் 
சிலரும் நம்பிக்கையிழந்தனர் . 


பெரும்பாலானோர் இது 
நடக்காது என்றே கூறினர் . 

அந்த பித்துப்பிடித்த 
டாம் எடிசன் 
மின்சார விளக்கு 
செய்ய முடியும் 
என்று கூறுகிறார் . 


நீயும் 3, 000 கோட்பாடுகளை முயற்சித்தாய் , 
கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் 
பணிபுரிந்தாய் , ஆனாலும் அந்த விளக்குகள் 
ஐந்து மணிநேரம் கூட எரிவதில்லை ! 


அக்டோபர் 
1879ன் ஓர் 
இரவில் .... . 


இது கரி இழை 
ஒரு வெற்றிட 
குமிழினுள் . 


மேலும் இது 
பத்து மணி 
நேரமாக எரிந்து 
கொண்டு தான் 

இருக்கிறது ! 


யாரும் வீட்டுக்கு போகவில்லை. . அந்த 
பல்ப் எரிந்துகொண்டே இருந்தது . அது 45 
மணிநேரம் எரிந்தது . 


அது 45 மணிநேரம் எரிந்ததெனில் , 
என்னால் அதை 100 மணி நேரம் 
எரியவைக்க முடியும் ! மேலும் ஒரு 
பல்ப் 40 சென்ட் விலையில் விற்கும் 
அளவிற்கு மலிவானதாகச் செய்ய 
முடியும் . 


டிசம்பர் மாதம் நியூ யார்க் ஹெரால்ட் 
பத்திரிக்கை நிருபர் ஒருவருக்கு அதைக் 
காண்பித்தார் . 

முட்டாள்தனம் ! 
சாத்தியமல்ல ! 


NEW YORK HERALD 
EPISON S LIGHT . THE GREAT 
INVENTOR S TRIUMPH . 
IT MAKES LIGHT WITHOUT 
GAS OR FLAME . 


இது ஒரு அதிசயம் ! 
இது ஒரு 
மாயாஜாலம் ! 


எடிசன் ஒரு 
வித்தைக்காரன் 


அவர் புத்தாண்டு 
தினத்தன்று 
பொதுமக்களை ஒரு 
செயல் விளக்கத்திற்கு 
அழைத்தார் . 3, 000க்கும் -1 
அதிகமானோர் 
மென்லோ பார்க் 
வந்தனர் . 


ஆனால் , நாம் 
வீட்டிற்குள் 
மின்சாரத்தைக் 
கொண்டு செல்லாத 
வரை என் ஒளி 
விளக்கு யாருக்கும் 
எவ்வித நன்மையும் 
தராது . 


அதற்கு நாம் எல்லாவற்றைம் 
அடிப்படையிலிருந்து உருவாக்க 
வேண்டும் . மின் அமைப்புகள் , 
கேபிள்கள் , கம்பி , சுவிட்சுகள் , 
உருகிகளும் . என்னென்ன 
வேண்டுமோ அவையனைத்தையும் ! 


அவர் நியூ யார்க்குக்குச் சென்று , ஐந்தாவது 
அவென்யூவில் ஒரு கட்டிடத்தை 
வாடகைக்கு எடுத்தார் . 
மின்சக்தியினால் ஒளிரும் ஒரு 
வீட்டை முன் எப்போதும் 
கண்டதில்லை . இப்போது 
அது என்ன செய்ய முடியும் 
என்பதை அவர்கள் 
காண்கிறார்கள் . 


எடிசன் தம்பதிகள் இப்போது இரண்டு 
மகன்களையும் கொண்டிருந்தனர் . டாம் 
குடும்பத்தை நியூ யார்க் வீட்டிற்கு 
இட்டுச் சென்றார் . 


ஒருங்கிணைந்த ( கண்சாலிடேட்டட் ) எடிசன் 
கம்பெனி என்று விளங்கப்போகும் 

நிறுவனத்தின் பிறப்பிடமாக இது இருந்தது . 
ஆனால் , டாம் 
நாங்கள் உங்களைப் 

இன்னும் சிறிது காலத்திற்கு 
பார்க்க 

நீங்கள் என்னை 
| முடிவதில்லையே ! 

குறைவாகவேப் பார்ப்பீர்கள் ! 
நான் 
தொழிற்கூடங்களையும் , மின் 
நிலையங்களையும் 
தொடங்கப்போகிறேன் . 
நிலதடியில் கேபிள்களை 
| இடவும் , அனைத்தையும் 
வடிவமைக்கவும் போகிறேன் 


மின்சாரம் உற்பத்தி செய்வது மற்றும் 
விநியோகிப்பது குறித்த 360 
சிந்தனைகளுக்கு அவர் காப்புரிமைப் 
பெற்றார் . 


நிலத்தடியில் கேபிள் நிறுவவும் , 


அவர் எப்போதும் போல , ஒரு மாபெரும் 
டைனமோவைக் கட்டியெழுப்ப அவரது 
ஆட்களுடன் வேலை செய்தார் . 


வரலாற்றில் முதன்முறையாக 
மின்சாரம் மூலம் ஒளிரும் ஒரு 
நகரத்தைக் காண்கிறோம் . 


இறுதியாக அந்த 
வேலை நிறைவுற்றது 
1882 ஆம் ஆண்டு 
செப்டெம்பர் மாதம் 
4ஆம் தேதி , எடிசன் 
சமிக்ஞை செய்ய 
பிரதான சுவிட்ச் 
இயக்கப்பட்டது . 


அது ஒரு வெற்றியானது , அதனால் டாம் , மென்லோ பார்க்கில் கட்டப்பட்ட 
மின்சார ரெயில்பாதை போன்ற பிற விஷயங்களில் கவனத்தைத் திருப்பினார் . 


நகரங்களுக்கு இதுப் 
போன்றே விஷயங்கள் 
வேண்டும் . குதிரை 
வண்டிகள் 
காலாவதியாகிவிட்டன 


ஐம் சாரி! மிகவும் 
| வருத்தப்படுகிறேன் . 
அவர் 
இறந்துவிட்டார் 


அவரது குடும்பம் 
இன்னும் மென்லோ 
பார்க்கில் 
கோடைகாலத்தை 
கழித்தது . 1884 ல் , மேரி 
எடிசன் டைபாய்ட் 
காய்ச்சலால் 
நோய்வாய்ப்பட்ட 


மென்லோ பார்க்கின் 
மீதிருந்த டாமின் 
நேசம் வெறுப்பாக 
மாறியது . 
அவர் தனியே நியூ 
யார்க்கிற்குத் 
திரும்பினார் . 
மென்லோ பார்க்கில் 
இருந்த அவரது | 
ஆய்வகம் சிதைந்து 
போனது . 


யார் அந்த 
பியானோ 
வாசிக்கும் 
பெண் ? 


டாம் எப்போதும் 
விருந்துகளைத் 
தவிர்த்தார் . 
இப்போது அவரது 
தனிமை அவரை 
வெளியே செல்லத் 
தாண்டியது . 


மிஸ் மினா 
மில்லர் 
அவரது தந்தை 
ஓஹியோவில் ஒரு 
தொழிலதிபர் 


டாம் மீண்டும் காதல்வயப்பட்டார் . 
1886ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 , 
அன்று , அவர்கள் அக்ரோனில் 
மில்லர் இல்லத்தில் திருமணம் 
செய்துகொண்டனர் . 


டாம் நியூ ஜெர்ஸியில் 
வெஸ்ட் ஆரஞ் 
பகுதியில் ஒரு புதிய 
ஆய்வகத்தைக் கட்டினார் 
மேலும் அருகிலேயே 
அவரது குடும்பத்திற்கு 
ஒரு வீட்டையும் 
வாங்கினார் . 


நான் இந்த மின்சார 
காருக்கான சிறந்த 
பேட்டரிகளை 
உருவாக்க 
போகிறேன் . 


கேன் 


பிரஞ்சு அரசாங்கம் 

பாரிஸ் சர்வதேச 
1889 இல் ... 

பொருட்காட்சியில் . 
என்னை ஒரு 
விருந்தினராக 
கலந்துகொள்ள 
| கேட்டுக்கொண்டுள்ளது 


இது விடுமுறைக்கு ஒரு நல்ல நேரம் . 
என்னுடைய தொழிற்சாலைகள் மற்றும் 
நிறுவனங்களை நான் ஹென்றி 
வில்லார்ட் மற்றும் சில நண்பர்களுக்கு 
விற்றுவிட்டேன் . 


ஓ , டாம் ! 


செல்லலாம் . 
நாம் மேரியனும் 
கூட அழைத்துச் 
செல்வோம் 


இந்த விற்பனையில் 
இருந்து வந்தது 
எடிசன் ஜெனரல் 
எலக்ட்ரிக் 
கம்பெனி 
இன்றைய ஜெனரல் 
எலக்ட்ரிக் 


ஐரோப்பா 
முழுவதிலும் 
உள்ள 
அரசாங்கங்கள் 
எடிசனை 
கௌரவித்தன. 
பிரஞ்சு மற்றும் 
மற்றவர்களுக்கு 
அவர் ஒரேபதிலை 
அளித்த 


திரு எடிசன் , நான் 
உங்களை பிரஞ்சு 
லெஜியன் ஆஃப் 
ஹானர் ரிப்பன்களை - 
கொண்டு 
அலங்கரிக்கிறேன் 


நன்றி . இந்த மரியாதை 
எனக்குரியது அல்ல , 
அமெரிக்காவிற்கு 
சொந்தமானது . . 


வீட்டில் , டாம் மீண்டும் 
ஒரு புதிய திட்டத்தில் 
வேலை செய்யத் 
தொடங்கினார் . அதன் 
விளைவை 
குடும்பத்தினர்களுக்குக் 
காண்பித்தார் . 


ஓ , அப்பா ! 
இது 
அற்புதம் ! 
நகரும் 
கங்கள் 


நீங்கள் இதுவரை 
கண்டுபிடித்த 
விஷயங்ககளிலேயே 
இது தான் மிகச் 
சிறந்தது ! 


உலகெங்கிலும் உள்ள மின் விளக்கை 
பயன்படுத்தும் எவரும் தாமஸ் ஆல்வா எடிசனின் 
மேதைக்கு நன்றி பாராட்ட வேண்டும் . 


அக்டோபர் 21 , 1929 , 
மின்சார விளக்கின் 50 
வது ஆண்டுவிழா 
ஆகும் . டாம் 
எடிசனுக்கு 82 
வயதாகிவிட்டது 
அது விமரிசையாகக் 
கொண்டாடப்பட்டது . 


மக்கள் எதை மேதமை 
என்று 
அழைக்கிறார்களோ , 
அது கடின 
உழைப்பையே . 


டாம் எடிசன் தனது பணியை எப்போதும் நிறுத்தவில்லை . 
ஒரு குறுகிய கால உடல்நலக்குறைவிற்குப்பிறகு 1931ல் 
காலமானார் . அவரது வாழ்நாளில் , இதுவரை எந்தவொரு 
மனிதருக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய 
எண்ணிக்கையிலான 1 , 093 காப்புரிமைகள் அவருக்கு 
வழங்கப்பட்டது . 


SS THE END ] 


